கடவுள் துணை . 


ருமக்கள் துயரம் . 


இஃது 


தஞ்சை ஜனானுகூலன் பத்திராதிபர் 
வி . கிருஷ்ண தாசரவர்கள் 

இயற்றப்பட்டதை 


கீ 


கீழக்கட்டளை 


15.துரைசாமி முதலியார் அவர்களால் 


தமது 


சன்னை சூளை , “ ஸ்ரீ பாரதி " அச்சுக்கூடத்திற் 


பதிப்பிக்கப்பட்டது . 


1920 


விலை 


[ அணா 2 


56400, 


و 


SRI ( BHARATHI 


PRESS CHOOL AI , MADRAS . 


முகவுரை. 


கனவான்களே ! 


இத்தேசத்தில் சிறுபெண்களை மாமி நாத்திமா 
முதலானோர் கொடுமை செய்து வரும் கெட்ட வழக்கம் 
நாகரீக முதிர்ந்து வரும் இக்காலத்திலும் நீங்கவில்லை . ஏழை 
கள் வீடானாலும் செல்வர்கள் வீடானாலும் புதிதாய் வ 
வரு 
கிற மருமக்கள் பாடு திண்டாட்டமாகவே யிருக்கின்றது . 
மருமகளென்று ஒருத்திவந்துவிட்டால் அவள் அவ்வீட்டுப் 
புழுக்கைவேலை செப்பவளினும் கேடாகவே மதிக்கப்படு 
கிறாள் . மருமகள் சிறுவயதுள்ளவர்களா தலால் அவர்களு 
க்கு நற்பழக்கமும் நல்லொழுக்கமும் குடித்தனம் செய்யும் 
முறை பழகுதலும் உண்டாவதற்காக அவர்கள் மாமியார் 
விசாரணையின் கீழ் நடத்தப்படுதல் அவசியமானாலும் இக் 
காலத்திலுள்ள மாமியார் அவைகளைக் கவனியாமல் மரு 
மகள் என்றவுடனே அவர்கள் மீது பகையையே பாராட் 
தெலும் , அவர்கள் முகத்தில் முதல் முதல் விழிக்கும் 
போதே சத்துருவின் முகத்தில் விழிப்பது போல் கோரங் 
கொள்ளுதலும் , அவர்களை மன க்ஷாத்திரத்தோடு கொடு 
மையாய் இரக்கமின்றி நடத்தியும் வருகின்றார்கள் . அப் 
படி நடத்துபவர்களை அரசாங்கத்தார் அப்போதைக் கப் 
போது சிஷித்துவந்தும் இன்னம் அவர்கள் கொட்டம் 
அடங்கினபாடில்லை. இக்கொடுமைகள் யாவும் இச்சிறு புத் 
தகத்தில் தெளிவாய் விவரித்திருப்பதால் இதை வாசிக்கும் 
நம் சகோதர சகோதரிகள் அவைகளை முற்றும் நிவர்த்திப் 
பார்களென்பது எமது அபிப்பிராயம் . 

S.D.M. 


. 


மருமக்கள் துயரம . 


கமலாம்பாள் துயரம் . 
என் பிரியமுள்ள சகோதரியே ! 

தாலிகட்டி வீட்டிற்கு வந்தது முதல் நான் படும் கஷ் 
டம் கடவுள் ஒருவர் தான் அறிவார் . எந்தவிதம் பாடுபட் 
டாலும் ஒரு சொட்டு சொல்ல மல் விடுவதில்லை மாமியார் 
போதாக்குறைக்குப் பொன்னியம்மன் 

குறைவுபோல் 
எனக்கு ஒரு நாத்தி உண்டு அந்தப் புண்ணியவதி படுத் 
தும் இம்சையோ கணக்கில்லை . நல்ல சேலை உடுத்சினாலும் 
தலைவாரி முடித்தாலும் சாதாரண 

நகைகளைப்போட்டு 
அனுபவித்தாலும் பொறுப்பதில்லை . இதோடு விட்டதா ? 
புருஷனுடன் ஆறி யமரப் பேசவும் நேரமில்லை , என்ன 
செய்வது ? காலையிலெழுந்தால் வீட்டு வேலை செய்யவும் , 
சமையல் செய்யவும் , புருஷருக்கு அன்னமிடவும் , அவரு 
க்கு வேண்டிய பணிவிடைகள் செய்யவும் , குழந்தைகளைக் 
கார்க்கவும் சரியாயிருக்கிறது . இவ்வளவும் செய்துப்போ 
ட்டு மாமியாரையும் சாத்தியம்மாளையும் வேண்டி வேண்டி 
அழைத்து அன்னமிடுகிறவேளையில் என்பாடு மூன்றாங் 
கட்டுக்கு வந்து விடும் . சாப்பிட்டு அவர்கள் போனதும் 
நான் சாப்பிட்டு மற்ற வேலைகள் பார்த்து வருவதற்குள் 
நல்லமணி இரண்டாகிறது . அதற்குமேல் கொஞ்சபேரம் 
ஏதாவது புஸ்தகம் வாசிக்கலாமென்றாலோ மாமியார் 
பக்கம் புருஷனுக்குச் சம்பாதித்துப் போடுவதற்கு வாசிக் 
கிறாயோ ? கள்ளப்புருஷனுக்கு இரகசியக்கடிதம் எழுதி 


6 


மருமக்கள் துயரம் 


வரவழைக்கப் போகிறாயோ ? படித்துப் பாஸ் செய்த 
முண்டங்கள் வீட்டில் தூங்குகின்றது , அடுப்பூதிக்குப்படிப் 
பில்லாவிட்டால் முழுகிப்போகுமோ ? படிப்பா செருப்பா 
என்று தாறுமாறாகத் திட்டுகிறதும் தவிர நாத்தனாரும் 
குசுகுசென்று மந்திரம் ஓதுவாள் . அதைக்கேட்டு மாமி 
யார் பேசும் பேச்சு நக்ஷத்திரம் இற்றுவிழும்போலிருக்கும் .. 
இங்கேதான் இப்படி யிருக்கிறதே நம்மோடு படித்த எதிர் 
விட்டு சுந்தரமிடம் போய்ப் பேசியிருப்போமென்முலோ 
அவிழ்த்துவிட்ட கழுதைபோல் ஊர்ஊராய்ச் சுற்றப்போ 
கிறாயோ என் கிறார்கள் . வீட்டிலேயே சும்மாயிருக்கவும் 
பானம் இடங்கொடுக்கவில்லை, அப்படியாவது இருந்து 
தொலைப்போமென்றாலோ குட்டிச்சுவர் போல் உட்கார்ந் 
துகொண்டிருக்கிறாயே ஏதாவது வேலை செய்யப்படாதா 
என்கிறார்கள் . என்ன தான் செய்வது , அடுப்புமூட்டி இராச் 
சமயல் 

செய்துவிடலாமென்று போனாலோ இராத்திரி 
பத்து மணிக்குச் சாப்பிடப்போவதற்கு இதற்குள் சமை 
யல் என்ன ? என்கிறார்கள் அம்மா ! இதோடு ஒழிந்ததா ? 
சமயல் எல்லாம் செய்துவிட்டபிறகு உடம்பு கசகச என்று 
தோன்றினால் குளித்து மயிர்சீவிப் பொட்டிட்டு நல்லவஸ் 
திரம் உடுத்தினாலோ தாசிபோல் சிங்காரித்து * ஒடக்கால் 
தெருவுக்குப்போய் நிற்கப்போகிறாயோ ? கள்ளமாப்பிள் 
ளையைத் தேடப்போகிறாயோ ? என்று சொல்லிப் பேசுகி 
றார்கள் . குளிக்காதிருக்கலாமென்றாலோ உடம்பு சகிக்க 

* சென்னையில் ( ஓடக்கால் தெரு) என்பது ஒன்றுண்டு ( ஒய் 
நியூ கால் ) என்றிருந்து ஒடக்காலெனக் காலக்கிரமத்தில் மருவியது , 
இங்கு விலைமாதர் அதிகப . சிலகாலத்துக்குமுன் அத்தெருவிற் செல் 
லும் ஆடவர் மீண்டும் திரும்புவது கஷ்டமெனப் பிரசித்தமான 
பேச்சு . 


7 


மருமக்கள் துயரம் 


வில்லை , சகிக்கலாமென்றாலோ இராத்திரி எஜமானன்வந்து 
பார்த்து , அடி பெண்ணே ! குளிக்கக்கூட நேரமில்லையோ ? 
பறைசசியாவது கொஞ்சம் சுத்தமாயிருப்பாளே ? அதத் 
கும் நீ கேடுகெட்டவளா ? வீட்டிலென்ன தண்ணீ இல் 
லையா ? உனக்குவந்த கேடுகாலம் என்ன ? சச்சீ உன்னோடு 
வாழ்வதைவிட கழுதையைக் கட்டியழலாம் என்று அவர் 
வாயில் வராத சொல்லெல்லாம் சொல்லுகிறார் , நான் எந்த 
வழியில் போவது . ஏறச்சொன்னால் எருதுக்குக் கோபம் 
இறங்கச் சொன்னால் நொண்டிக்குக் கோபம் . இருதலைக் 
கொள்ளி எறும்பு போல் நான் கிடந்து தவிக்கிறேன் காலை 
நடக்கும் சங்கதி புருஷனிடம் சொன்னால் அப்போதே 
வந்தது அனர்த்தம் . என்ன செய்து தொலைப்பது . இதை 
யோசிக்க யோசிக்க என் மனம் பதைக்கின்றது . எத்தனை 
நாளைக்குத் தான் இவ்வித கஷ்டப்படுவது சொல்லு 
மம்மா . 

கமலாம்பாள் . 


காந்திமதி துயரம் . 
என் அன்புக்குறிய கமலாம்பாள் ! 

நீ உன் புருஷன் வீட்டில் படுங் கஷ்டங்களையெல்லாங் 
கேட்டு என் மனம் நொந்துவாடி , என்னிரு கண்ணீரும் 
ஆறாய்ப் பெருகுகிறது , என் செய்வது நம் நாட்டில் வீட்டு 
க்கு வீடு இப்படியேதா னிருக்கின்றது . என் விஷயத்தை 
நீ கேட்பாயாகில் உனக்கு மேலாகவேதா னிருக்கும் , நீயா 
வது ஒரு மாமியார் ஒரு நாத்தியோடு போராடுகிறாய் , 
நானோ மாமியார் மூன்று நாத்தி இரண்டு ஓரகத்தி நான்கு 
இத்தனை பேர் மத்தியில் நான் தான் ஒருத்தி இளைத்தவள் . 
ஊருக்கிளைத்தவன் பிள்ளையார் கோவிலாண்டி என்றபடி 
அத்தனை பேர் மத்தியில் நான் ஒருத்தி என்னபாடு பட்டுக் 
கொண்டு வருகிறேன் ! நானும் ஒரு பெண்பிள்ளை எனக் 
கும் ஒரு தலைவாழையிலை என்று உன்னிடம் புத்திசொல்ல 
முன்வந்தேன் , நான் இதைச் சொல்லுகையில் என் மனம் 
எங்கேயோ போய் அலைகிறது , நம்முடைய மாமிகளோ 
படிப்பில் பூச்சியம் , மருமக்கள் மார்களை வைத்துக் காப் 
பாற்ற தெரியாது . பெண்ணைக் கொள்ளுகிற வரைக்கும் 
என் பெண்போல் பார்ப்பேன் , என் கண்போல் பார்ப்பே 
னென்று நலமாகப் பேசுவார்கள் . தாலிகட்டி முடிந்ததோ 
வீட்டு அடிமைபோல் பார்ப்பார்கள் , நாமும் மூடர்களா 
யிருப்போமானால் அவர்கள் சொல்லும் சொல்லுக்கு எதிர் 
ஜவாப்பு சொல்லலாம் . நமக்கு அவ்வாறு எதிர் நின்று 
சொல்ல மனமிடங் கொடுக்கவில்லை . என்ன செய்வது! என் 
னுடைய தந்தை எனக்குப் படிப்பு சொல்லிக்கொடுக்கப் 
பள்ளிக்கு அனுப்பும்போது என் பாட்டியார் , ஐயோ 


மருமக்கள் துயரம் 


9 


பெண்ணைக் கெடுக்கப் பார்க்கிறானே , இந்தப் படுபாவி ! 
என்று தந்தையைத் திட்டுவாள் . தந்தையோ அவர்கள் 
பேச்சைக் கேட்காது எனக்கு இவ்வளவு அறிவை விசா 
லித்துக் கொடுத்தார் , அவருக்கு இது விஷயம் வந்தனம் 
தரவேண்டியது . கல்விதான் ஒருவருக்கு அழகே தவிர 
மற்ற அழகெல்லாம் அழகல்ல . தங்காய் ! நம்முடைய மாமி 
கள் நாத்திகள் இவ்வாறு நமக்குக் கொடுமைகள் புரியவும் 
நாம் வருத்தமடைந்திருக்கவும் இதனைக்கண்ட நம்புருஷர் 
கள் நம்மிடம் இஷ்டங்கொள்ளாது பிறர் மனையை இச்சித் 
துச் செல்லவும் ஆகிறது என்ன செய்வது ! நம்முடைய க 

கரு 
மந்தான் என்று எண்ணிக்கொள்ள வேண்டியது என்றா 
லும் நமக்கு இப்போது கிடைத்திருக்கும் அரசாங்கத் 
தார் வெகு நல்லவர்களென்று சொல்லிக்கொள்ளுகிறார்கள் 
பிற துக்கம் சகியாதவர்களாம் . ஆதலால் ஆங்காங்குள்ள 
கற்றுத் தேர்ந்த பெண்களெல்லாம் தாங்கள் தங்களுக் 
குள்ள நியாயமான குறைகளையெல்லாம் அப்போதைக்கப் 
போது அரசாங்கத்தாரின் கவனத்துக்குக் கொண்டு வரு 
வோமாகில் காருணிய நமது கவர்ன் மெண்டார் கொஞ்சத் 
துக்குக் கொஞ்சமாவது நாம் சுகப்பட ஏதுசெய்வார்க 
ளென் றெண்ணுகிறேன் . 

காந்திமதி . 


பத்மாவதியின் துயரம் . 


நான் 


என் பிரியமுள்ள சகோதரியே ! 

என்னுடைய குறையைச் சொல்லுகிறேன் கொஞ்சம் 
கவன மாய்க்கேள் . விடியுமுன்னெழுந்து வீடு முழுதும்பெரு 
க்கி மெழுகிப் பாத்திரந் துலக்கி மாட்டுச்சாணி வாரி 

அவை 
களை எருமுட்டைத்தட்டி யாகவேண்டிய வேலையெல்லாம் 

ஒருத்தியே செய்யவேண்டும் , பால் கறக்கவேண்டும் , 
தயிர் கடையவேண்டும் , நெற்குத்தவேண்டும் , தண்ணீர் 
வேண்டிய அளவு கொண்டுவந்து சேர்க்கவேண்டும் , இத் 
தனை பெரிய குடும்பத்தில் நான் ஒருத்தியே சமையல்செய் 
யவேண்டும் , இதோடு நில்லாது மாமன் மாமி புருஷன் 
கொழுந்தன்மார் முதலானவர்களுக்கும் தண்ணீர் கொண்டு 
வந்து குளிக்க வெந்நீர் வைக்கவேண்டும் , மாமிமார் நாத்தி 
மார் புடவைகள் , புருஷன் மாமன் முதலானவர்கள் வேஷ் 
டிகள் இவைகளை ஒரு மூட்டை சுமந்துபோய்த் தோய்த்து 
வரவேண்டும் . இப்படியெல்லாஞ் செய்து அலுத்து வருவ 
தோடு நில்லாமல் அது சொத்தை , இது சொள்ளை என்று 
தொடங்கி மடிபிடித்துவரும் மாமி நாத்திமாரோடு சண் 
டைக்கு நிற்கவும் , என்ன செய்தாலும் மாமியார் ஒன்றும் 
செய்யவில்லையென்று சண்டைக்கு நிற்பாள் . போதாக் 
குறைக்குப் புருஷனிடமும் சொல்லிப் பூசைவாங்கித் தரு 
வாள் , மாமன்மாரும் கொழுந்தன்மாரும் வெட்கங்கெட்டு 
வாயில்வந்தபடி என்னைத் தூஷணை வார்த்தைகளாற் பேசிச் 
சண்டைக்கு நிற்பதுமுண்டு . இப்படியெல்லாம் பாடுபட்ட 
வளுக்கு வயிறார உண்ணவும் , நன்றாயுடுக்கவும் கிடைக்க 
றதா ? நான் சாப்பிடவந்தால் மாமியார் சாதம்போட வந் 


மருமக்கள் துயரம் 


11 


திடுவாள் . அரைவயிற்றுக்குமேற் போட அவளுக்கு மனம் 
வரமாட்டாது , நல்லபுடவை யுடுக்கவிடமாட்டாள் , நன் 
றாய்த் தலையிலெண்ணெய் தடவவும் , தலைசீவி முடிக்கவும் , 
பூச்சூடவும் , நகைபோடவும் விடமாட்டாள் . 

மறைவாயா 
வது எண்ணெய் தடவி தலைசீவக்கண்டால் உடனே ஏண்டி ! 
நீ என்ன தேவடியாளா ? மினுக்குப் பண்ணுகிறாயே என்று 
வை துக்கொண்டு நான் குடல் ந 

நான் குடல் நடுங்கும்படி காலனைப் 
போல் கடுகடுத்து ஓடி வருவாள் . இது மாத்திரமா ? நான் 
என் புருஷனோடு சந்தோஷமாய்ப் பேசக்கண்டால் அவ 
ளுக்கு மனம் சகியாது என்புருஷன் என்மேல் சற்றே பக்ஷ 
மாய் இருக்கக்கண்டால் தேவடியாள் முண்டை என்னமோ 
மாப்பிள்ளைக்கு மருந்தைப்போட்டு மயக்கிவிட்டாளென்று 
சண்டைக்குத் தொடங்குவாள் . இன்னும் இல்லாத பொல் 
லாத கோள்களெல்லாஞ் சொல்லி அபசாரமேற்றி புருஷ 
னையும் பகையாக்கிவிடுவாள் . இப்படியாக என் மாமி வீட் 
டில் நான் படாதபாடுகள் பட்டு வருகின்றேனடியம்மா . 

பத்மாவதி . 


மயிலாப்பூர் மரகதவல்லியின் துயாம் . 
அடி அக்காள் ! 

என்னுடைய குறையை உன்னிடம் சொல்லாமல் பின் 
யாருடன் சொல்லப்போகிறேன் நகரத்திற் பிறந்த என்னை 
நாட்டுப்புறத்தில் கட்டிக்கொடுத்தபின் நான்படுங் கஷ்டம் 
சொல்லிமுடியாது . நான் காலையில் 4 - மணிக்குள் எழுந்திரு 
க்கவேண்டும் . அந்த இருட்டிலேயே மாட்டு கொட்டகைக் 
குப்போய் சாணம் கொண்டுவந்து தெருமுதல் வீடுவரை 
யில் சுத்திசெய்வதற்குள் பொழுதுவிடியும் . பிறகு வீட்டுப் 
பாத்திரங்களை சுத்தப்படுத்தவேண்டும் . வீட்டு விவகாரம் 
முடிவதற்குள் மணி 9 - ஆகிவிடும் . அதற்குமேல் கழணிக் 
குப் போயிருக்கிற கணவனுக்குக் கஞ்சிகொண்டு போக 
வேண்டும் . அதோடு விட்டதா என் தலைவிதி , அங்கு கண 
வனுடன் களை பறிக்கவேண்டும் , நாற்று நடவேண்டும் . 
அதற்குள் மணி 12 - ஆகிவிடும் . அதன்பின் வீட்டைபடை 
ந்து கஞ்சி குடித்துவிட்டு , கேழ்வரகு அரைக்கவேண்டும் . 

னே சாப்பாட்டுக்கு வேண்டிய நெல்லைக் குத்திக் 
கொள்ளவேண்டும் . அந்த நெல்லைக்குத்தித் தாற்றிப்புடை 
த்து முடிவு செய்வதற்குள் என் ஜீவன் எமலோகஞ் செல் 
லும் : அந்நோவேளைக்கு மணி 5 - ஆகிவிடும் . அதற்குமேல் 
சமையல்வேலையைத் துவக்கிக்கொள்வதுடன் காட்டுக்குப் 
போயிருக்கும் புருடர் மாருக்கு அவாளவாளுக்குத் தக்க 
படி வெந்நீர் சித்தப்படுத்தவேண்டும் . இங்குபோல் நாட்டி 
லென்ன குழாவுண்டா ? கிணற்றுத் தண்ணீரைத் தான் 
சேந்திக்கொள்ளவேண்டும் . இந்தத் தண்ணீர் சேந்தும் 
போது கையிரண்டும் இற்றுப்போகும் . என் கஷ்டத்தைக் 


உடனே 


மருமக்கள் துயரம் 


13 


கடவுள் தான் அறியவேண்டும் . இதற்குள் பண்ணைக்காரன் , 
வண்ணான் இவர்கள் வந்துவிடுவார்கள் . அவரவர்களுக்குத் 
தகுந்தபடி சர்பரா செய்யவேண்டும் . வீட்டு விவகாரமெல் 
லாம் முடிய இரவு 8 - மணியாகும் . அதற்குமேல் நான் சாப் 
பிட்டுவிட்டு மறுபடியும் அந்நேரவேளையிலேயே சமைத்த 
பாண்டங்களை யெல்லாம் ஓரண்டையிலிருந்து சுத்திசெய்ய 
வேண்டும் . இப்படிக் காலையிலெழுந்து இரவு 10 - மணிவரை 
யில் மாட்டைப்போலுழைத்தும் நல்லபேர் கிடையாது . 

அக்கா ! இவ்வளவுதானா என்கதி ? இன்னும் என் 
கதையைச் சொல்லப்போனால் பொழுதுவிடியும் பொற் 
கோழி கூவுமே , பிறர்கேட்டால் நகைப்பார்களே ! அக்கா ! 
வேலையின் கஷ்டம் ஒருபுறமிருந்தாலும் மாமியாருடனும் , 
நாத்திமாருடனும் நான்படும் துன்பம் சொல்லமுடியாது , 
அதையும் கொஞ்சம் சூக்ஷ்மமாகவே சொல்லி முடித்து 
விடுகிறேன் . கேளு எனக்கிருக்கும் மாமியோ நல்ல துணி 
கட்டப் பார்க்காள் , ஒருவேலை செய்யும்போதே இன் 
னொரு வேலை செய்யவில்லையென்று அடி தடிச்சிறுக்கியென் 
றும் தட்டுவாணியென்றும் வாயில் வருகிறபடி யெல்லாம் 
திட்டுவதும் தவிர நாத்தி ஓர்பக்கம் ஆத்தாளிடம் ஏதாகி 
லும் கோள் குத்திவிட்டால் திடீர் சிடீரென்று ஓடிவந்து 
மயிரைப்பிடித்து இழுத்துப்போட்டுக கையிலகப்பட்டதை 
யெடுத்துக் கண்டபடி புடைத்து விடுவ துமல்லாமல் ஆ ! 
தேவடியாள் ! உன் மாப்பிள்ளை வரட்டும் , உன் மதத்தை 
அடக்கிவிடுகிறேனென்று சபதம் செய்து விட்டுப் பிள்ளை 
வந்ததும் அடே பயா ? நீ அந்த மொட்டைச்சிறுக்கிக்கு 
முகங் கொடுத்திருப்பதினாலல்லவா அவள் திமிர்கொண்டு 
குடித்தனத்தைப் பாழ்செய்கிறாள் . ஏறு உழுகிறவன் 
இளப்பமானால் எருது மச்சினங் கொள்ளும் " என்பது 


14 


மருமக்கள் துயரம் 


போல் உன் பெண்டாட்டிக்குக் கொடுத்த பலத்தாலல் 
லவா அச்சிறுக்கி என்னை மதியாமற் பேசினாள் என்று பல 
விதமாய்ப் புலம்புவாள் . அதைக் கேட்டு அந்தப்பாவி நியா 
யம் அநியாயம் ஒன்றையும் கேட்காமல் தாத்துகோலைக் 
கொண்டு துரத்தியடிப்பார் . கடைசியில் தாத்துக்கோல் 
அடி தாங்கமுடியாமல் ஆத்தாள் வீடு வந்து சேர்ந்தேன் . 
நான் பூமியில் பெண்ணாய்ப் பிறந்தக்கொள்ளை போதும் 
போதும் அக்கக்கா . 

மைலாப்பூர் மரகதவல்லி . 


சென்னை மீனாள் துயரம் . 
என் பிரியமுள்ள தோழியே ! 

நான் பட்டணத்திற் பிறந்து பட்டிக்காட்டில் வாழ்க் 
கைப்பட்டபின் நான் படுந்துயரம் ஆண்டவன் தான் அறிய 
வேண்டும் . காலையிலெழுந்தால் வீட்டுவேலையைத் தக்கபடி 
முடித்துவிட்டு அதற்குமேல் சமையல் வேலையை முடிப்ப 
தற்குள் மத்தியில் சற்று அசந்து நின்றால் மாமியார் என் 
னடி தடிச்சிறுக்கி ஒதியமரம்போல் நிற்கின்றாய் என்பாள் , 
இது என்ன இழவு என்று அடுப்பண்டையே குந்திச் சமை 
யல் காரியத்தைப் பார்த்திருந்தாலும் , அடி மூதேவி முண் 
டம் ! என்னடி ! எந்நேரமும் அடுப்புக்கு இடுப்பு பிடிக்கிறா 
யோ என்பாள் . இது என்ன வம்பென மதித்து வேறுவே 
லையில் பிரவேசித்தாலும் ஓரகத்தியோ, என்னடி பெண்ணே ! 
செய்கிற வேலையை விட்டுவிட்டு சிறைக்கிற வேலைக்குப் 
போய்விட்டாயோ என்று அவள் துக்கமா ஒருபக்கம் , சரி 
வேலை தான் முடிந்ததே சும்மாவிருப்பதைப் பார்க்கிலும் 
கல்வியிலாவது கவனத்தைச் செலுத்துவோமென்று புஸ் 
தகத்தை எடுத்தாலோ அதைக்கண்ட மாமி ஆமாண்டி நீ 
படித்து தான் பாஸ்பண்ணி ஆபீசுக்குப் போய் ரூபீஸ் 
கொண்டுவரப் போகிறாயோ ? சீச்சீ எறிந்துவிட்டு வேலை 
யைப்பாரடி என்பாள் . புத்தகத்தை எறிந்துவிட்டு உடம் 
பாகிலும் குளிப்போமென்று போனாலோ போ துண்டி 
போதும் , ஏறுகிறபிள்ளை இளைத்துப்போனால் போகட் 
டும் பரியம்போடுகிற பெண்ணைப்பார்த்து வளர் " என்பது 
போல உழைக்கப்போன பிள்ளைக்கு ஒருகுடுவை தண்ணீ 
ரைக்காணோம் , உனக்கென்னடி மேனிமினுக்கு என்று 


16 


மருமக்கள் துயரம் 


நெட்டாகப் பேசுவாள் . அந்த துக்கத்தைக் கேட்டதும் 
எடுத்த தண்ணீரை எடுத்தெறிந்துவிட்டு முகத்தைக் கழு 
வியாகிலும் பொட்டிட்டாலோ சரிதாண்டி பட்டணத்து 
தட்டுக்குப் பொட்டுத்தான் ஒன்று குறைவு என்பாள் , 
தலையாவது 

வாரலாமென்று பார்த்தாலோ அடி . கூந்த 
லழகி எழுந்து வேலையைப்பாரடி என்பாள் . இந்த துக்கங் 
களைப் பொறுத்துக்கொண்டு துணியாகிலும் தோய்க்கப் 
போனாலோ அடியே சல்லா பாவாடைக் கட்டி உல்லாசம் 
செய்யப்போகிறாயோ என்பாள் . கடைசியில் இதென்ன 
எதற்கும் இங்கிருந்தால் வம்பாயிருக்கிறதே என்று நினை 
த்து எதிர்வீட்டு வேதவல்லியிடம் போயாவது காலத் 
கைப் போக்கலாமென்று சென்றால் அங்கேயும் ஓடிவந்து 
இருக்கும் வேலை இருக்கட்டுமென்று இங்கெவன் உன்னை 
அழைத்தாண்டி என்பாள் . 

இந்தக் கிழவிக்கு ஒருவரும் நியாயம் சொல்ல வருவ 
தில்லை. யாராவது ஒன்று சொல்லிவிட்டாலோ போங்கடி 
சித்திராங்கிகளே எங்கள் காலத்தில் இப்படியெல்லாம் 
நடந்தோமா ? நான் வாழும்போது ஓரகத்தியென்ன நா 
மாரென்ன மாமி மாமனாரென்ன மூத்தாரென்ன மச்சின 
மாரென்ன இவ்வளவு ஜனக்கட்டில் நான் வாழ்ந்தேன் , 
நான் ஐந்துபிள்ளை பெறுகிறவரையில் ஆப்படையானண் 
டை பேசியறிவேனா ? தலைச்சன் பிள்ளையோடு கொண் 
டையைத் தள்ளிவிட்டேன் , இரண்டாவது பிள்ளைக்கு இர 
விக்கையைத் தள்ளினேன் , மூன்றாவது பிள்ளைக்கு மோதி 
ரத்தைத் தள்ளினேன் , இப்படியெல்லாம் நடந்துகொண்ட 
தால் ஒத்தாள் ஓரகத்தியோடு ஒற்று வாழ்ந்தோம் , இக்கா 
லத்துச் சிறுக்கிகள் ஐந்து பிள்ளை பெற்றாலும் அஞ்சாமல் 
வன்னக்கொண்டை போடுவதும் , பாவாடைசல்லா சீரா 


மருமக்கள் துயரம் 


17 


ல 


கக் கட்டுவதும் , நெற்றிக்குப் பொட்டுப் பகட்டாக யிடுவ 
தும் , தினுசுக்கொரு ரவிக்கை இறுக்கிப் பிடித்துக் கட்டுவ 
தும் , ஆரிருந்தாலும் அச்சமில்லாமல் ஆம்படையானண் 
டை குலாவுவதும் , பெரியோர் சிரியோரென்று மதிக்காமல் 
நடப்பதும் , இந்தச் சிங்கிநாதங்களெல்லாம் எங்கள் காலத்தி 
லறியோம் , கொண்டவன் சரியாயிருந்தால் சிறுக்கிகள் பாடு 
திண்டாட்டமாய் முடியாதா ? இந்த நடக்கைகளெல்லாம் 
குலப்பெண்களுக்கு அழகாமா ? என்று பலவிதங்களாகப் 
பதங்ங்கள் பாடிப் பாரதமாக முடிப்பாள் . இந்தக்கிழவி ரோ 
தனைக்காகவே நான் நாகரீகத்துக்குரிய காரியங்களையும் 
தவிர்த்து தலையொரு வேஷமும் துணியொரு வேஷமு 
மாக இருக்கிறேன் . 

இந்த மாமியாரால் படுந்துக்கம் ஒருபக்க மிருந்தா 
லும் ஆம்படையானால் நான் படுந்துன்பம் சொல்லிமுடியு 
மோ ? அடியம்மா ! அதையும் கொஞ்சம் கேள் , இக்கிழவி 
யின் கொடுமையை அவரிடம் சொல்லப்போனால் அதற் 
கவர் , டியாம் நான்சன்ஸ் , அதையெல்லாம் என் காதிற் 
போடவேண்டாம் என்கிறார் . இவருடைய தொந்தரவோ , 
அடி தடிப்பெண்ணே ! காலையிலெழுந்ததும் முந்தி முகத் 
தைச் சுத்திசெய்து பொட்டிட்டு பின்பு மற்ற காரியங்க 
ளைச் செய்யக்கூடாதா ? எப்போது பார்த்தாலும் முகம் 
பாடையாயிருக்கின்றதே , வீட்டு விவகாரந்தீர்ந்து ஒழிந்த 
வேளையில் நால்வர் தேவாரம் முதலாகிய அரிய நூல்களைப் 
பார்க்கக்கூடாதா ? என்ன வரவர சுத்த சோம்பேறியாய்ப் 
போய்விட்டாய் , தேகத்தைச் சுத்திசெய்து துணியைத் 
தோய்த்துக் கட்டக்கூடாதா ? இதற்குக் கூடவா ஒருவர் 
சொல்லிக் கொடுக்கவேண்டும் என்பார் . அச்சமயத்திலா 
வது குடும்பத்தின் துக்கத்தை வெளியிடப் போனால் 
என்ன டெவில் கண்டபடி பினத்து கிறாய் என்பார் . 

சென்னை மீனாள் . 


கிருஷ்ணம்மாள் துயரம் . 
அடியக்கமாரே தங்கைமாரே ! 

நான் ஏன் தான் பெண்ணாய்ப் பிறந்தேனோ ? அத்தை 
யென்று ஆசையாயிருந்தேனே , அவளென்னை சொத்தை . 
பாக்கு வெற்றிலைக்கும் சுகமில்லாமற்செய்கிறாளே ! பாட்டி 
பாட்டி யென்று மேட்டிமை கொண்டேனே , அந்தப் 
பாட்டி மாமியே இப்போது வாடி வதங்குகிறாளே ! என் 
அப்பன்கூடப் பிறந்தவளே இப்படித் தப்பாய் என்னை 
நடத்தினால் நான் யாரிடம் முறையிட்டுக்கொள்வேன் ? 
இதுவென்ன அவதி . ஆணாய்ப்பிறந்தால் அருமை , பெண் 
ணாய்ப் பிறந்தால் எருமையா ? அவள் தன் மகனைப் பெற் 
றதுபோல் என்னை என் தாயார் பெறவில்லையா ? என்னைப் 
பெற்ற பெருமையென்ன ? பேரிட்டநேர்த்தியென்ன ? 

வளர் 
த்த வயணமென்ன ? வாழ்வளித்த கீர்த்தியென்ன ? நான் 
இருந்ததற்கும் வளர்ந்த தற்கும் இந்தப் பெரும்புலி 
யிலே பிடித்துக் கொடுத்துவிட்டார்களே ! நான் பாடுபட் 
டறியேன் , பட்டினி யிருந்தறியேன் , அடிமைவேலை செய் 
தறியேன் , அவமானப்பட்டறியேன் , எனக்குச் சங்கடத் 
தாலிகட்டி சஞ்சலத்தில் விட்டார்களே ! நிழல் நல்ல தாயி 
ருந்தாலும் + முசுடு பொல்லாததா யிருப்பதுபோல " என் 
தர்மதுரை நல்ல வராயிருந்தாலும் என்மாமி வன்கண்ணி 
யாயிருக்கின்றாளே ! என் புருஷனோடு நான் பேசினால் தலை 
யணை மந்திர மென்கிறாள் . அது என்ன மாய்த்தா னிருக்கு 
மோ ? அம்மம்மா ! எப்போது பார்த்தாலும் என் மேல் 

* முசுடு - என்பது மாத்தடியிலூர்ந்து வருபவர்களைக் கடித்து 
விடுவதால் - கிக்கக்கூடாத அவஸ்தை யுண்டுபண்ணும் கட்டெறும் 
பைப்போன்ற ஓ செந்நிற எறும்பு . 


கை 


மருமக்கள் துயரம் 


19 


நான் 


எறிந்து விழுகிறாளே ! நானென்ன இவள் புருஷனைப் பிடுங் 
கிக்கொண்டது ; பிள்ளையைத் தலை திருகினது ; மகளோடு 
மல்லுக்கொடுத்தது ; என் புருஷன் சம்பாதனைக்கு 
பாத்தியக்காரியாயிருக்க என்னை எந்தவிஷயத்திலும் புறக் 
கணித்துவிட்டு இவளே நடுவில் விழுகிறாளே ! சட்டிப் 
பானை கழுவுவது என்வேலை , சம்பாதனையை வாங்குவது 
அவள் வேலையா ? வீட்டைப் பெருக்குவது என்வேலை , 
பணத்தை வாங்குவது அவள் வேலையா ? யான் படுகிற 
சிறுமை போதும் போதுமம்மா . என் மாமியாரிடத்தில் 
மட்டிப்பட்டமும் வாங்கினேன் , தாசிப்பட்டமும் வாங்கி 
னேன் , வேசிப்பட்டமும் வாங்கினேன் , தந்திரக்காரிப் பட் 
டமும் வாங்கினேன் இனி நான் வாழ்ந்த வாழ்வுபோதும் 
நொந்து தாய்வீட்டில் போயிருந்தாலும் இப்படிப்பட்ட 
கொடுஞ்சூரிமாமி ஒருவேளை திருட்டுப்பட்டங் கட்டினா 
லும் கட்டிவைப்பாள் . இந்த உயிரை வைத்திருப்பதை 
விட குளங்குட்டையில் வீழ்ந்து செத்தாலும் சாகலாம் 
போலிருக்கின்றது . 

கிருஷ்ணம்மாள் . 


மதனசுந்தரி துயரம் . 
என் அருமை இரத்தினமே கேள் ! 

எனக்கு வாய்த்திருக்கும் மாமி என்னைப்படாது பாடு 
படுத்துவது மன்னியில் அண்டை அயல் வீட்டுப் பெண்டுக 
ளிடத்திலும் போய் அடியில் வருமாறு என்னைப்பற்றி 
முறை : பிடுகிறாள் . 

அடியம்மா ! நானவளை யறியாமற் கொண்டேனே ! 
சம்பத்துக்காரன் மகள்களெல்லாமிருக்க இந்த சனியனை 
நானே போய் தலை தொட்டுக் கொண்டேனே ! ஓடுகாலி 
சக்களத்திவந்து என் சம்பத்தெல்லாம் ஓடுகிறதே ! எட் 
டாம்பிறப்பு சக்களத்திவந்து எட்டிப்பார்த்ததும் என் வீடு 
குட்டிச்சுவராகிறதே ! அறியாமலும் நான் அண்ணன் மக 
ளென்று கொண்டேனே ! வந்தவுடனே சிறுக்கிப் பந்தடித் 
தாள் வரவர சிறுக்கி மாடுமேய்க்கிறாள் என்ற கதையைப் 
போலானாளே ? ஏறெடுத்து நோக்காத என் மகனை என் 
னமோ மாய மந்திரம்பண்ணிவிட்டாளே ! அம்மம்மா ! தின 
ராத்திரிக்கும் அவனுக்குத் தலையணை மந்திரம் பண்ணு 
றாளே ! அவள் மந்திரமென்ன மந்திரமோ ? மயக்கென்ன 
மயக்கோ ? அவள் சொல்லென்ன சொக்குப்பொடியோ ? 
அவள் வந்தபிறகு தாய் பிள்ளை யென்கிற அன்பை யறுத் 
துவிட்டாளே . அம்மாவென்று அவன் வாய் நிரம்பக் கூப் 
பிடுகிறதை அடக்கிவிட்டாளே ! அவன் உத்தியோகத்திற் 
குப்போய் உழைத்துவிட்டு உஸ் அஸ்ஸென்று ஓய்ந்து 
வரும் நேரத்தில் இவள் போய் இளித்துவிட்டவுடனே அவ 
னுக்குக் குளிர்ந்துபோகிறதே ! நான் வேணும் விளையு 
மென்று தேடி எனச்கே எதிரியானாளே ! இவளைப்போல் 


மருமக்கள் துயரம் 


21 


நான் எக்காலத்திலும் புருஷனோடு எதிர்நின்று பேசியறி 
யேன் , பக்கத்தில் நின்று சிரித்தறியேன் , ஏனென்று கேட் 
டறியேன் , எடுத்து முகம் பார்த்தறியேன் , அடியம்மா ? 
இக்காலத்துச் சிறிக்கிகளென்னமோ தங்களுடைய சைகை 
யினாலும் பேச்சினாலும் பிரியத்தினாலும் புருஷனை இரண் 
நாளைக்குள் வசியப்படுத்திக்கொண்டு மாமியார் கண்பார் 
க்க மாமனார் எதிர்நிற்க நாத்திமார் காதுகேட்க புருஷ 
னுக்கெதிரே மோர்ஜாபோட்டுக்கொண்டு சல்லீசாய் சாய்ந் 
துக்கொண்டு என்ன ஒரு கூச்சம் நாச்சம் கொஞ்சங்கூட 
இல்லாமல் கொஞ்சுகிறார்களம்மா . எது இஷ்டமிருந்தா 
லும் புருஷனைக் கேட்டுவிடுகிறாள் அதற்கு நானேன் இருக் 
கிறேன் , மாமியாரைக் கேளாமல் மருமகள் தலை முழுக 
லாமா , தலைசீவலாமா , மஞ்சள் குளிக்கலாமா , பொட்டிட 
லாமா , பூ முடிக்கலாமா , புதுத்துணி கட்டலாமா , பூஷ 
ணம் பூணலாமா , ஆசைப்பட்டது அரியப்பட்டது தின்ன 
லாமா , அன்னியரோடு பேசலாமா ? இவள் அண்ணனோடு 
இவளுக்கென்ன பேச்சு ? தம்பியோடு இவளுக்கென்ன சம் 
பாஷணை ? இது எங்கே அடுக்கும் ? அடியம்மா ! இது 
என்ன ஆச்சரியம் ? அவளைக்கட்டி இரண்டு மூன்று வரு 
டங்கூட ஆகவில்லை, இதற்குள்ளே நல்ல குதர்போலிருந் 

காண்டு இரண்டு ஆண் பிள்ளையை நோகாமல் பெற் 
றெடுத்துக்கொண்டாளே . இனி அவளுக்கென்ன ? அதி 
காரமெல்லாம் அவளுடைய தல்லவா ? என் மகளுக்கோ ஒரு 
ஆண்பிள்ளை கூட இல்லையே ? ஆண்பிள்ளையைப் பெற்ற 
ஆணவம் ஜாஸ்தியாய்விட்டதே. இதையெல்லாம் பார்க்க 
ன்வயிறு எரியாதா ? ல் குமுறாதா ? என்பாவத் 
தைப் பார்த்தீர்களா அக்கமாரே ? தங்கைமாரே ? நான் 
ஆணைப்பெற்றும் பெரும்பாவியானேன் . அவள் என்றைக் 
குத் தொலைவாளோ என்குடி செழிக்குமோவென்று கை 
யைக்காட்டி கருவி முறுமுறுக்கிறாள் . மதன சுந்தரம் . 


துக்கெ 


குணபூஷணியின் துயரம் . 


சகோதரிகளே வந்தனம் ! 

நான் ஒரு தனவான் வீட்டிலே பிறந்து தனவான் 
வீட்டிலே வாழ்க்கைப்பட்டேன் . நான் பிறந்த இடம் புது 
வை மாநகர் , புகுந்தயிடம் . பொன்னகரி . என் தாயார் 
இறந்த பிற்பாடு என் தகப்பனார் இதற்குப் பதினாறு வரு 
ஷத்திற்கு முன் இராணுவ வகுப்பில் தளகர்த்தராயிருந்த 
என்னுடைய அத்தை மகனுக்கு என்னைப் பாணிக்கிரக 
ணஞ் செய்துக்கொடுத்தார் . எனக்குக் கலியாணமாகி நான் 
புருடன் வீட்டுக்குப் போனவுடனே தூர தேசத்தில் 
வாழ்க்கைப்பட்டிருந்த என்னுடைய நாத்தனார் புருஷன் 
பிராண வியோகம் ஆனதாகச் சமாச்சாரம் வந்தபடியால் 
என் மாமியார் அந்த ஊருக்குப் போய்விட்டாள் அவள் 
திரும்பிவரப் பத்துமாதம் சென்றது . அந்தப் பத்துமாதக் 
காலமும் நானும் என்னுடைய பர்த்தாவும் தேகமும் சீவ 
னும்போலவும் , கரும்புரசமும்போலவும் ,நகமுஞ் சதையும் 
போலவும் , அதிகப் பிரீதியாக வாழ்ந்தோம் . எங்களுடைய 
சந்தோஷம் நீடித்திருந்தால் இந்த உலகமே சதமென்று 
நாங்கள் எண்ணிவிடுவோம் என்றோ அல்லது வேறென்ன 
காரணமோ 

எங்களுடைய சந்தோஷத்தைக் கடவுள் 
மாற்றிவிட்டார் . எப்படியென்றால் பத்து மாதத்திற்குப் 
பிறகு என்னுடைய மாமியும் அமங்கலியாய்ப்போன அவ 
ளுடைய மகளும் வந்து சேர்ந்தார்கள் . அவர்கள் எங்களு 
டைய கிரகத்தில் வந்து பிரவேசித்து கிரகசாரமே வந்து 
நுழைந்தபோது நானும் என் பர்த்தாவும் அதிக நேசமா 
கச் சல்லாபித்துக் கொண்டிருந்தோம் . அதைக்கண்டவுட 


மருமக்கள் துமரம் 


23 


னே அவர்களுக்குக் கோபம் பொங்கி அவர்கள் எங்களைப் 
பார்த்து கடூரமான பார்வை ஆபிரம் கத்திவெட்டுக்குச் 
சமானமிருந்தது . அந்தப்பார்வையில் நாங்கள் பட்டுப் 
போகாமல் பிழைத்தது யார் செய்த புண்ணியமோ தெரிய 
வில்லை . நான் அவர்களைக் கண்டவுடனே அவர்களுக்கு 
நமஸ்காரஞ்செய்து அப்பாலே போய்விட்டேன் . என் மாமி 
யார் பர்த்தாவைநோக்கி நானுன் தகப்பனாரை விவாசஞ் 
செய்து இருபது வருஷம் வரைக்கும் மங்கிலிய ல் திரீயா 
யிருந்தேன் , அந்த இருபதுவருஷ காலத்திலும் இரண்டு 
வார்த்தைகூட என்னுடைய நாயகரிடத்தில் நான் 6 , சி 
யறியேன் . புருஷர் வீட்டில் வந்து அடிவைத்தவுடனே 
நாத்தனார் புருஷனைத் தின்று விட்டவளிடத்தில் உனக் 
கென்ன பேச்சு என்றாள் . உடனே என் பர்த்தா நாத்த 
னார் புருஷன் இறந்து போனால் என் பெண்சாதி என்ன 
செய்வாள் ? நான் என் பெண்சாதி பிடத்தில் பேசினேனே 
தவிர மற்ற அந்நிய ஸ்திரீயிடத்தில் பேசவில்லையே என் 
றார் . இதைக் கேட்டவுடனே " அந்தச் சிறுக்கி உனக்கு 
இவ்வளவு பேசக் கற்றுக்கொடுத்து விட்டாளா ? " என்று 
என் மாமி குதித்த குதிப்பும் ஆடின ஆட்டமும் சதிருக்கு 
விட்ட தேவடியாள் கூட ஆடமாட்டார்கள் . என்னுடைய 
நாயகர் ஆதலால் ஊர் சிரிக்குமென்று பயந்து ஒன்றும் 
பேசாமல் இருந்துவிட்டார் . அன்றுமுதல் பலநாள்வரைக் 
கும் என் மாமியார் வாயும் நாத்தனார் வாயும் ஓயவேயில்லை. 
அவர்க ளென்னுடைய கொட்டத்தை அடக்கவேணு 
மென்று தீர்மானித்துக்கொண்டு வேலைக்காரர்களை யெல் 
லாம் தள்ளிவிட்டு சகல வேலைகளையும் நான் செய்யும்படி 
என் தலையிலே சுமத்தினார்கள் . என் பர்த்தாவுக்கு அமுது 
படைத்தல் தாம்பூலங் கொடுத்தல் முதலிய வேலைகளையும் 


24 


மருமக்கள் துயரம் 


நான் செய்கிறதாயிருந்தால் என்னுடைய சிரமங்களுக்கு 
ஒரு பரிகாரமாயிருக்கும் . அந்த வேலைகளையெல்லாம் அவர் 
கள் வகித்துக்கொண்டு கஷ்டமான வேலைகளையெல்லாம் 
என் பங்கில் வைத்து விட்டார்கள் . எல்லாருஞ் சாப்பிட்ட 
பிறகு அவர்களுடைய * உச்சிட்டத்துக்காக நான் காத்தி 
ருக்கவேண்டுமே யல்லாது எனக்குப் பசித்தபோது நான் 
சாப்பிடக்கூடாது . அந்த உச்சிட்டமும் பாதிவயிற்றுக்குக் 
கூட காண்கிறதில்லை என் மாமியும் நாத்தியும் வந்தநாள் 
முதல் நானும் என் புருஷனும் பேசுவது குதிரைக்கொம் 
பாகிவிட்டது . நான் ஒருபக்கத்திலும் அவர் ஒருபக்கத்தி 
லும் இருப்பதால் நாங்கள் ஒருவரையொருவர் பார்க்கக் 
கூடாமலும் நயனபாஷைகளுக்குக் கூட இடமில்லாமலும் 
போய்விட்டது . இராக்காலங்களில் என்னுடைய பர்த்தா 
வின் படுக்கையறைக்குள் நான் பிரவேசிக்கா தபடி அந்த 
அறையின் வாசற்படி ஓரத்தில் தாயும் மகளும் படுத்துக் 
கொண்டு ஒருவர் மாற்றி ஒருவர் பாராகொடுக்கத் தலைப் 
பட்டார்கள் . 

இவ்வளவு துன்மார்க்கங்களுக்கும் இடங்கொடுத்துக் 
கொண்டு என் கணவர் அபேக்ஷையா யிருப்பது எனக்கு 
மனவேதனையா யிருந்தாலும் அவர் மானத்துக்குப் பய 
ந்து மௌனமாயிருக்கிறாரென்றும் அவருக்கு என்னிடத் 
திலிருக்கிற அன்பு குறையாதென்று யெண்ணி நான் சகல 
கஷ்டநஷ்ட நிஷ்டூரங்களையும் பொறுமையுடன் 

சகித் 
தேன் . அப்படியிருக்க என் மாமியும் நாத்தியும் சில வியப 
சாரிக ள அடிக்கடி வீட்டுக்கு வரவழைத்து அவர்களுக் 
கும் என் பர்த்தாவுக்கும் சிநேகத்தை உண்டுபண்ண சர்வ 
பிரயத்தனஞ் செய்தார்கள் . என்னுடைய கணவர் சொந்த 

* உச்சிட்டமென்பது சாப்பிட்டபாகத்தில் மீந்திருப்பவை . 


மருமக்கள் துயரம் 


25 


ஸ்திரீகளிடத்தில் பேசக்கூடாதென்று விலக்கி அன்னிய 
ஸ்திரீகளுடன் சகவாசஞ் செய்யும்படி முயற்சிசெய்த என் 
னுடைய மாமியும் நாத்தியும் எப்படிப்பட்ட பொல்லாத 
வர்களா யிருக்கவேண்டுமென்று நீங்களே உணர்ந்துகொள் 
ளுங்கள் . இந்தக் கொடுமைகளை யெல்லாம் தூரதேசத்தி 
லிருக்கிற என் தகப்பனாருக்கு நான் கடிதமூலமாகத் தெ 
ரிவித்தால் உடனே எனக்குப் பரிகாரம் கிடைத்திருக்கு 
மென்பதில் சந்தேகமில்லை. என் பாட்டனார் இறந்தபிறகு 
என் தகப்பனாரே அவருடைய தங்கையாகிய என்மாமியை 
வளர்த்து விவாகஞ் செய்து கொடுத்த துந் தவிர அவள் 
விதந்துவான பிறகு அவரே அவளையும் அவள் பிள்ளையா 
கிய என் பர்த்தாவையும் நெடுங்காலம் ஆதரித்துவந்தபடி 
யாலும் , அவர் துஷ்டகண்டகர் ஆனபடியாலும் , அவரைக் 
கண்டால் கருடனைக்கண்ட பாம்பு போல் என்னுடைய 
மாமியும் நாத்தியும் அடங்குவார்களென்பது நிச்சயமே . 
ஆயினும் புருஷன் வீட்டில் நடக்கிற கொடுமைகளை தகப்ப 
னுக்குந் தெரிவிப்பது பதிவிரதைகளுக்குத் தகுதியல்ல 
வென்றும் , சீலகத்துக்கு ஆஸ்பதம் ஆகுமென்றும் நினைந்து 
நான் என் தகப்பனாருக்கும் கடிதமெழுதாம லிருந்துவிட் 
டேனே . என்னுடைய வருத்தங்களையெல்லாம் என் புருஷ 
னுக்கு எவ்வகையிலாவது தெரிவிக்கிறதென்று நிச்சயித் 
துக்கொண்டு ஒருநாள் நடுச்சாமத்தில் எல்லாரும் தூங் 
கினபிற்பாடு நான் எழுந்து சப்தஞ்செய்யாமல் என் பர்த் 
தாவின் படுக்கையறைக்கு நேரே போனேன் . அந்த அறை 
யின் வாசற்படி ஓரத்தில் இரண்டு காவற்காரிகளும் படுத்தி 
ருந்தார்கள் . அவர்களுடைய காவலைக்கடந்து உள்ளேபோ 
றெதற்காக அவர்களிருவரையும் ஒரே தாண்டாய்த் தாண் 
டினேன் . உடனே என் சேலை தடுக்கி அடியற்ற மரம்போல் 


26 


மருமக்கள் துயரம் . 


வீட்டுக்குப் 


அவர்கள் மேலே விழுந்துவிட்டேன் . அப்போது இருட்டா 
யிருந்ததால் அவர்கள் என்னைக்கையாலே தடவிப்பார்த்து 
நான் தானென்று கண்டுபிடித்துக்கொண்டு என்னை அடிக்க 
ஆரம்பித்தார்கள் . அவர்கள் என்னைப் பிடித்தபிடியைவிடா 
மல் அடித்தபடியால் நான் அடி பொருக்கமாட்டாமல் 
நகத்தால் அவர்களைக் கீறினேன் . அவர்கள் தங்களுடைய 
நகங்களால் தங்களைத் தாங்களே அதிகமாகக் கீறிவிட்டுக் 
கொண்டு கூ ! கூ ! எங்களைலந்து கொல்லுகிறள் என்று 
கூவினார்கள் . உடனே என் கணவர் விழித்துக்கொண்டு தீபத் 
துடன் எங்களிடம் ஓடிவந்தார் . என்னைப் பார்த்தவுடனே 
உன்னுடைய அறையைவிட்டு இங்கே நீ ஏன்வந்தாய் 
என்று கேட்டார் . உண்மையான காரணத்தைச் சொல்ல 
வெட்கப்பட்டுக்கொண்டு கள்ளப்புருஷன் 
போய் அகப்பட்டுக்கொண்டவள் போல்விழித்தேன் . அந்த 
நரத்தில் இருவரும் அவர்களுடைய காயங்களை என் புரு 
ஷனுக்குக் காட்டி எனக்குப் பேயாவது பயித்தியமாவது 
பிடித்திருக்க வேண்டுமென்றும் சாதித்தார்கள் . என் கண 
வரும் அப்படியே அபிப்பிராயப்பட்டு என்னைத் தள்ளிக் 
கொண்டுபோய் என்னுடைய அறைக்குள்ளாக விட்டுக் 
கதவை இழுத்துச் சாற்றி வெளிப்பக்கத்தில் நாதாங்கி 
போட்டுவிட்டார் . நான் புருஷனைப் பார்க்கப்போய் இப் 
படிவந்து சம்பவித்ததேயென்று நினைத்து அந்த இரா 
முழுதும் நான் அழுதகண்ணீர் அறை முழுதும் நிறைந்து 
விட்டது . மறுநாள் விடிந்தவுடனே வைத்தியர்களும் மந் 
திரவாதிகளும் வந்து கூடிவிட்டார்கள் . வைத்தியர்கள் எல் 
லாரும் எனக்குப் பயித்தியமென்று சாதித்தார்கள் . மந்திர 
வாதிகள் எல்லாரும் எனக்குப் பேய் பிடித்திருக்கிற 
தென் றுவாதித்தார்கள் . அவர்களில் ஒருவன் என்னை நூற் 


மருமக்கள் துயரம் 


27 


றெட்டுப் பேய் பிடித்திருக்கிறதென்று சொன்னான் . 
அதைக் கேட்டவுடனே என்னையறியாமலே எனக்குக் 
கோபம் ஜெனித்து அவ்விடத்திற் கிடந்த ஒரு கல்லையெடு 
த்து அவன் மேலெறிந்தேன் . என்னை பேய் பிடித்திருக்கிற 
தென்பதற்கு இது பிரத்தியட்சமான ருசு ஆகிவிட்டது . 
உடனே என்னைப் பிடித்துக் கைவிலங்கு கால்விலங்கு 
போட்டுவிட்டு என் தலையை விரித்து வைத்தியர் ஒருபக் 
கத்திலும் மந்திரவாதி ஒருபக்கத்திலும் எனக்குச்செய்த 
சித்திராங்கினைகளை விவரிக்க என்னுடைய ஒருவாய் போ 
தாது . நான் அவர்களைப்பார்த்து ஒரு உயிருக்கு இத்தனை 
இயமன்கள் வேண்டுமா ? எனக்குப் பயித்தியமுமில்லை 
என்னை வீணாக ஏன் வாதிக்கிறீர் என்று அவர்களுக்கு 
இரக்கமுண்டாகும்படி நான்கற்ற வித்தைகளை யெல்லாங் 
காட்டினேன் . நான் சொல்வதெல்லா மெனக்குப் பிரதிகல 
மாய் முடிந்ததே தவிர யாதொரு அனுகூலத்தையும் 
செய்யவில்லை . 


நான் புருஷனோடு கூடியிருந்தகாலத்தில் எனக்குக் 
கர்ப்பம் உண்டாகி அப்போது எனக்குத் தெரியா மலிரு 
ந்து இப்போது சில கர்ப்பச்சின்னங்கள் தோன்றின படி 
யால் கருப்பிணியாயிருக்கிற எனக்கு மருந்துகள் கொடுப் 
பது சரியல்லவென்று வைத்தியருக்குத் தெரிவித்தேன் . 
நான் கருப்பணியென்று தெரிந்தமாத்திரத்தில் என்னு 
டைய மாமியும் , நாத்தியும் அவர்களுடைய புருஷர்கள் 
அன்றைக்குத்தான் இறந்ததுபோற் கரைகாணாத துக்க 
சாகரத்தில் அமிழ்ந்து முன்னைப்பார்க்கிலும் நூறு மடங்கு 
அதிகமாக என்னைப் பகைக்க ஆரம்பித்தார்கள் . என்னு 
டைய கர்ப்பம் அழியத்தக்க ஒளஷதப் பிரயோகம் செய்ய 
அவர்கள் யத்தனமாயிருக்கையில் இராக்ஷதனுக்கும் ஒரு 


28 


மருமக்கள் துயரம் 


புரோக்ஷதன் உண்டு என்பதுபோலே என் னுடைய மாமி 
யாரை யடக்கத்தக்க சாமியார் ஒருவர் வந்து சேர்ந்தார் . 
அவர் யாரென்றால் என்னுடைய தகப்பனார் தான் . அவர் 
என்னுடைய அலங்கோலத்தைப் பார்த்தவுடனே உள்ளங் 
கலங்கி என்னைக் கட்டிக்கொண்டு கதறினார் . பிற்பாடு 
எனக்குப் பயித்தியமா அல்லவாவென்று நிச்சயிக்கும் பொ 
ருட்டு என்னைப்பார்த்து பலகேள்விகள் கேட்டார் . அவ 
ருக்கு நான் தகுதியான மறுமொழி சொன்ன துந் தவிர 
நடந்த காரியங்களையெல்லாம் சுருக்கமாக அவருக்கு தெரி 
வித்தேன் . என் மாமி நாத்திகளின் மேல் அதிகமாக ஒன் 
றுஞ் சொல்லாமல் கர்மகோளாளர்கள் செய்த இரண் 
டொரு காரியங்களை வெளிப்படுத்தினேன் . எனக்கு பைத் 
தியமுமில்லை பேயுமில்லையென்று என் தகப்பனார் கண்டு 
பிடித்துக்கொண்டு என்கை விலங்குகளை வெட்டிவிட ஆரம் 
பித்தார் . உடனே என் மாமியார் ஓடிவந்து அண்ணா ? நீங் 
கள் செய்வதை யோசித்துச் செய்யுங்கள் , விலங்கை நிவர் 
த்திசெய்தால் அவள் யாரையாவது உபத்திரவஞ் செய் 
வாளேயென்றாள் . இதைக் கேட்டவுடனே என் தகப்பனார் 
கோபாதிகாரராய் என் மாமியாரை எட்டி வுதைத்தார் . 
அவள் எட்டுக் குட்டிகரணம் போட்டுக்கொண்டு கீ 
விழுந்தாள் . நான் உடனே என் தகப்பனாருடைய காலைப் 
பிடித்துக்கொண்டு எய்தவனை நோகாமல் அம்பைநோவது 
போல யெல்லாங் கடவுள் செயலாயிருக்க என் மாமியா 
ரைக் கோபித்துப் பிரயோசனமென்ன ? நான் ஏதோ துஷ் 
கிருத்தியஞ் செய்ததற்காகக் கடவுள் என்னைத் தண்டித் 
தார் . என்னுடைய அத்தையை மொத்தவேண்டாமென்று 
பிரார்த்தித்தேன் . அவர் உடனே என்னை நோக்கி , அவள் 
பெண் கேட்டபோது அவளுடைய துர்க்குணங்களைப் பற் 


ழ 


மருமக்கள் துயரம் 


29 


அடக்கச் 


றியே பெண்கொடுக்க நிராகரித்தேன் . அவள் மறுபடியும் 
ஆயிரந்தரம் கெஞ்சிக் கேட்டுக்கொண்டதினாலும் சகோதர 
பக்ஷத்தினாலும் கிளியைவளர்த்து பூனைகையிலே கொடுத் 
ததுபோல விவாகம் செய்துக்கொடுத்தேன் . அதற்குவந்த 
லாபம் இதுதான் என்றார் . அந்தச் சமயத்தில் என் கண 
வர் வந்து என் தகப்பனாருக்கு நமஸ்காரஞ் செய்தார் . 
அவரை 

என் தகப்பனார் பார்த்து நீ சௌரிவானென்று 
பெயர் வைத்துக்கொண்டு உன் வீட்டுப் பெண்களை அடக் 
கத் திறமையில்லாம லென்னை வரும்படி பலகடிதங்கள் 
அனுப்பினாய் . இரண்டு துர்ப்பலமுள்ள ஸ்திரீகளை 
சக்தியில்லாத நீ யுத்தரங்கத்தில் உன்னுடைய சத்துருக் 
களை எப்படி ஜெயிப்பாயென்று பரிகாசஞ் செய்தார் . என் 
புருஷன் என் தகப்பனாருக்குக் கடிதமெழுதி வரவழைத்த 
தாக என் தகப்பனாருடைய வார்த்தைகளால் வெளியிட்ட 
படியால் என் புருஷன்மீது எனக்குண்டாயிருந்த மனஸ் 
தாபங்களெல்லாம் ஒரு நிமிஷத்தில் பறந்துவிட்டன . என் 
தகப்பனாரும் பர்த்தாவும் என் விலங்குகளைத் தறித்து 
என் மாமியார் 

மாமியார் எனக்கு நியமித்திருந்த காராகிரகத்தி 
னின்று என்னை விடுதலை செய்தார்கள் . உடனேபையித்திய 
மும் தொலைந்து பேயும் பறந்து நான் பழையபடி அடிக் 
கடி பர்த்தாவை சந்திக்கவும் அவருடன் சம்பாஷிக்கவும் 
ஆரம்பித்தேன் . இராக்காலங்களில் என் பர்த்தாவினுடைய 
பள்ளி அறைக்கு என் மாமியும் நாத்தியும் செய்துவந்த 
காவலும் ஒழிந்தது . அவர்களிருவரும் என் பிதா வந்தது 
முதல் , பெட்டிப்பாம்புபோல் அடங்கினார்கள் . என்னு 
டைய கர்ப்பம் நாள்தோறும் முதிர்ந்து பத்தாபாதத்தில் 
பாலசூரியனைப்போல ஒரு பாலனைப்பெற்று மகிழ்ந்தேன் . 


குணபூஷணி . 


பாது . 


இக்கதைகளை வாசித்தவர்களுக்கும் கேட்பவர்களுக் 
கும் நமது தேசத்தார் ள் திரீகளை மிகவும் அவமதிக்கிறார்க 
ளென்று விளங்குகிறதல்லவா ; ஓர் குடும்பத்தில் விவாக 
மான பெண் தன் மாமி வீட்டில் பாராட்டி நடப்பதையறி 
ந்து நாத்திமார் , மாற்றாந்தாய் , ஓரகத்தி முதலானவர்க 
ளுடைய பொறாமையால் பீடிக்கப்படுகின்றனள் . இதைப் 
பார்த்து வரும் அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்களும் சுற்றத் 
தார்களும் அந்தஸ்திரீயை அவமதிக்க இடமுண்டாகி 
றது . அதனால் ஸ்திரீயின் பெருமை குறைந்துபோகின்றது . 
இது தவிர ஸ்திரீகளை மாமிவிட்டார் குரூரமாக நடத்துவதி 
னால் அவர்கள் மன ஊக்கமழிந்து பேப்போலவும் பயித்தி 
யமும் பிடித்தவர்களைப்போலவும் மருளுகையில் , காட் 
டேரி , சங்கிலி முனி, கருப்பண்ணன் முதலிய துஷ்டதேவ 
தைகளி லொன்றோயலவோ பிடித்திருக்கின்றன வென 
பெயர்வைத்து வயிறுவளர்க்கும் பூசாரியாகிய வேஷாண்டி 
பாஷாண்டி யென்பவர்சளாகிய கொடும் பாதகர் கையில் 
ஒப்புவித்து விடுகிறார்கள் . அக்கொடும் பாவிகள் திரு 
ரென்ற சாம்பலுடன் பூனைக்காஞ்சல் மூலிகையைச் சேர் 
த்து ஸ்திரீகளின் பேரில் தூவிவிட்டும் , சாம்பிராணிப் புகை 
யில் பேய்மிரட்டி வேரைக்கலந்துக் காட்டியும் , உடுக்கைக 
ளைத் தட்டிக்கொண்டு தோல்வாராலும் பிரம்பாலும் தடி 
யாலும் குரூரமாய் அடித்து அவமரியாதையாய்த் தாறு 
மாறாக ஏசுகின்றார்கள் . ஐயோ ? அப்பெண்கள் 
என்ன செய்வார்கள் , தங்கள் மாமி வீட்டில் அடையும் 
கஷ்டங்கள் போதாமல் இக்கொடிய சண்டாளப் பூசாரிக 
ளிடத்திலும் நேர்ந்த இம்சைக்குப்பயந்து அவர்கள் சொற் 


மருமக்கள் துயரம் 


31 


உல 


படி ஆடி தங்கள் கஷ்டத்தைச் சகித்துக்கொள்ளுகிறார்கள் . 
இது என்ன பரிதாபம் நம்மவர்கள் சற்முகிலும் ஸ்திரீக 
ளின் பேரில் மனமிரங்கி சாந்தமா யிருக்கலாகாதா 

? 
கில் மனிதரைப் பிடிக்கும் பேய் பிசாசுகளுண்டா ? இதன் 
பேரில் நமது தேசத்தார் என் நம்பிக்கை வீணாகவைத்து 
மோசம்போகவேண்டும் ? ஸ்திரீகள் மிகவும் சாந்தமும் 
மன இரக்கமு முள்ளவர்களாகையால் அவர்களுக்கு நேரி 
டும் சங்கடத்தினால் மனக்குழப்பமுண்டாகி தவிக்கின்றார் 
களேயன்றி வேறே பேய் இருந்து அவர்களைப் பிடித்தாட் 
டுகிறதென்று சொல்வது தப்பு . ஆகையால் அறிவாளர் 
இதையறிந்து ஸ்திரீகளை அவர்களுடைய நிர்ப்பாக்கிய 
ஸ்திதியிலிருந்து நீக்க முயலவேண்டும். 

மருமக்கள் துயரம் 

முற்றிற்று . 


32 

இனிய செந்தமிழ் நாவல்கள் 
ஸ்ரீ ராம பராக்கிரமம் ஸ்ரீராம் சரித்திரத்தைப் ப 
ணஞ் செய்பவர்களுக்கு காடியபொருள் கை கூடுமென்றும் , 
மும் புகழு முண்டாகுமென்றும் , பேய் பில்லி நோய் சூனியம் 
லான பிணிகளைவரவொட்டாமல் தடுக்குமென்றும்க ச்சச்ரவ 
கம்பநாட்டாள்வார் திருவாய்மலர்ந்தருளி யிருப்பதால் பால 
பாலிகைகள் முதல் சகலரும் அதிசுலபமாக வாசித்து நற்பயல் 
யும்பொருட்டு ஸ்ரீராமருடைய வைபவங்களை மிகத்தெளிவாய் 
க்கி , கம்பராமாயணக்கவிகளினின்றும் , பாகவதபுராணத்தி 
றும் , நாலாயிரப் பிரபந்தத்தினின்றும் மேற்கோளாகப் பலசெ 
களுடன் மிகவும் தெளிவான செந்தமிழ் நடையில் கதா புக 
காஞ்சீபுரம் தி . அரங்கசாமி நாயிடு அவர்களால் எழுதப்பட்டிக்க 
றது . 

இதன் விலை 0 
டைலரிங் அண்டு கட்டிங்புக் . அதாவது தையல் 
செய்யும் நண்பர்களுக்கு ஓர் அருமையானபுத்தகம் இதில் கே 
முதலியான வெட்டுவதற்கான கணக்குகளையும் , ப்ளான்கள் 
பிரித்து த்தெளிவாகக்காட்டியிருப்பதால் வேறொருவர் துணை 
றியாவரும் தாமாகவே துணிகளை வெட்டவும் அளவுகளைப்புரி 
மார்க்கு செய்து தேவையான ப்ளான்படி தைக்கவும் கூடு 


விலை அடு 


நவரத்தின ஒப்பாரி இல்லறமாதர்கள் இறந்தவர்களுக் 
துக்கிக்கும் ஒப்பாரிகளும் , காமனுக்கும் பதிக்கும் வாக்குவாத 
இரதிதேவியின் புலம்பலொப்பாரியும் , இலாவணிகளும் , கி 
தத்தோடுங்கூடிய வர்ணமெட்டுகளை ஆங்காங்ஞ விவரித்துக்கள் 
தமிழ்பாக்களைப்பூட்டி மிகத்தெளிவாக அச்சிடப்பட்ட ஓர் சி 


விலை அல் 


நூல் . 


ஸ்ரீ கேதாரேஸ்வர விரத மகிமை . நம் தமிழ்நாட்டில் 
கியமாய் தொன்றுதொட்டு ஸ்திரீகளால் அனுட்டித்து வரும் 
புகளில் கேதாரிவிரத மென்பது தலைமைவாய்ந்ததென்பதை 
வருமறிவார்களாயினும் நம் சகோதரிகளிற்சிலரேயதன் மகத்து 
தையறிந்திருக்கிறார்கள். அவ்விரதத்தின் மகிமை இன்னதென 
ரிந்துக்கொண்டு அசையனுட்டிக்கும் முறைப்படி நடத்திவரின் 
ஐஸ்வரியங்களையும் பெற்று இம்மை மறுமைப்பயன்களை யனட 
சளென ஸ்ரீ நாரதமாமுனிவர் விளம்யிருக்கும் வாக்கியத்தில் 
இப்புத்தகத்தில் அவ்விரதத்தின்மகிமை சகலருக்கும் விசிதம 
படி தெள்ளியபாட்டு உரையுடன் எழுதி வெளியாக்கப்பட்டிருக்கி 


נה 


விலை அது 


